GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 

R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 3. 20 Paise . 


TOF 


TAMIT 


11 


NNME 


REL 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


WITH 


TRU 


LONE TO 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 41 


CHENNAI, WEDNESDAY , JANUARY 28 , 2015 

Thai 14 , Jaya , Thiruvalluvar Aandu - 2046 


Part VI— Section 3 (b ) 
Notifications issued by Quasi -Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை 


6 - 8 


GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE 


Erection of Transmission Lines 


8 - 10 


UNIVERSITY AUTHORITIES 
UNIVERSITY OF MADRAS 


Elections to the Senate by the Academic Council 


DTP _ VI-3 (b ) (4 ) — 1 


[ 5 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 

அறிவிக்கை 

[ Lr . No . SE / GCC/ MDU/ AEE/ MONI/ D . No . 003 / 15 . ) 
No. VI-3(b )/3/2015 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2 ) ( a ) வின்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி, தூத்துக்குடி , விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2014 - 2015ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2015 - 2016 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


வரிசை 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதையின் 


மின்பாதை 
அழுத்தம் 


எண் 


நீளம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 5 ) 


( 4 ) 
110 கி . வோ . 


1 . 


924. 80 


கி . மீ . 
( 2 ) 

( 3 ) 
| புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 20 .0 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி கானார்பட்டி 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
ஊத்துமலை 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு தொடர் 
மின்பாதை அமைத்தல் . 


2 . 


| 


110 கி . வோ . 


693 .00 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி கானார்பட்டி 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
கீழவீராணம் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு தொடர் 
மின்பாதை அமைத்தல் . 


3 . 


110 கி . வோ . 


693 . 00 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 15.0 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி கானார்பட்டி 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
ஆலங்குளம் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
தொடர் மின்பாதை அமைத்தல் . 


110 கிவோ. 


231 ..20 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 5 .0 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி கானார்பட்டி 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
மானூர் 110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு தொடர் 
மின்பாதை அமைத்தல் . 


5 . 


110 கி . வோ . 


657 .72 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று 9.94 
மின் பாதை அமைத்து , செண்பகராமன்புதூர் கன்னியாகுமரி மின் 
பாதையில் ஏற்கனவே உள்ள தெங்கம்புதூர் 110/ 11 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


110 கி . வோ . 


734 .64 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 12 .0 
மின் பாதையினை கிண்ணிமங்கலம் 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள திருமங்கலம் 110 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு கூடுதல் மின்பாதை அமைத்தல் . 


7 . | 


110 கி . வோ . 


34 . 985 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டை சுற்று 0 .5 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , ஒரு மின் 
கடத்தியை 110 கி . வோ . கயத்தார் - தாழையூத்து மின் பாதையிலும் , 
மற்றொரு மின் கடத்தியை 110 கி . வோ , கயத்தார் - பாபநாசம் 
மின்பாதையிலும் பொருத்தி , புதிதாக அமையவுள்ள சன்னத் புதுக்குடி 
110 கி . வோ . துணை மின் நிலையத்தினை இணைத்து மின்பாதை 
அமைத்தல் . 


Jan . 28 , 2015] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வரிசை 
எண் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதையின் 

நீளம் 
கி . மீ . 
( 3 ) 


மின்பாதை 
அழுத்தம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 

( 5 ) 


( 1 ) 


( 4 ) 


8 . 


0 .70 


110 கி . வோ . 


48 . 979 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , 
ஒரு மின் கடத்தியை 110 கி . வோ . கயத்தார் - பெரியார் மின் 
பாதையிலும் , மற்றொரு மின் கடத்தியை 110 கி . வோ . கயத்தார் - 
அனுப்பன்குளம் மின்பாதையிலும் பொருத்தி , புதிதாக அமையவுள்ள 
சன்னத் புதுக்குடி 110 கி . வோ . துணை மின் நிலையத்தினை 
இணைத்து மின்பாதை அமைத்தல் . 


3. 0 


110 கி . வோ . 


734 .64 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
மின் பாதையில் பான்தர் மின் கடத்தியை 110 கி . வோ . பசுமலை 
- தேனி - 1 ல் பொருத்தி , புதிதாக அமையவுள்ள கிண்ணிமங்கலம் 
230 கி . வோ . துணை மின் நிலையத்திகு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


10 . 


56 . 00 


400 கி . வோ . 


17125 . 36 


புதிதாக அமையவுள்ள பாவூர்சத்திரம் 400 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு கயத்தார் 400 கி . வோ . துணை மின் நிலையதிலிருத்து 
400 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் க்வாட்மூஸ் மின் 
கடத்தியைக் கொண்டு இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 


5 .0 


| 


230 கி . வோ . 


502 .65 


11 . புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 

சுற்று மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தி மற்றும் OPGW 
மின்வடத்தினை பொருத்தி , ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . 
கொடிக்குறிச்சி - வீராணம் மின் பாதை வழியாக புதிதாக 
அமைக்கவுள்ள பாவூர்சத்திரம் 400 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


13 . 


2.0 


| 


110 கி . வோ . 


136 . 16 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 
சுற்று மின்பாதையில் பான்தர் மின் கடத்தி பொருத்தி , ஏற்கனவே 
உள்ள 110 கி . வோ . தென்காசி - பாவூர்சத்திரம் மின் பாதை 
வழியாக புதிதாக அமைக்கப்படவுள்ள பாவூர்சத்திரம் 400 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


14. ) 


55 . 0 


110 கி . வோ . 


3286 . 80 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
மின் பாதையினை புதிதாக அமைக்கவுள்ள பாவூர்சத்திரம் 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
ஓ .துலுக்கப்பட்டி 110 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு 
மின்பாதை அமைத்தல் . 


20 . 0 


110 கி . வோ . 


1195 . 20 


15 . புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 

மின் பாதையினை புதிதாக அமைக்கவுள்ள பாவூர்சத்திரம் 
400 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள 
ஆலங்குளம் 110 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு 
மின்பாதை அமைத்தல் . 


20 . 0 


110 கி . வோ . 


1195 .20 


16 . புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 

மின் பாதையினை புதிதாக அமைக்கவுள்ள பாவூர்சத்திரம் 400 
கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து புதிதாக அமைக்கவுள்ள 
பழைய குற்றாலம் 110 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு மின்பாதை 
அமைத்தல் . 


17 .) 


55 .00 


400 கி . வோ . 


17353 . 05 


புதிதாக 400 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் க்வாட்மூஸ் 
மின் கடத்தியை பொருத்தி கயத்தார் 400 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து கோவில்பட்டி பவர் கிரிட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 
765 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு இரட்டைச்சுற்று மின்பாதை 
அமைத்தல் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


வரிசை 
எண் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை - மின்பாதையின் 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதையின் 


மின்பாதை 
அழுத்தம் 


நீளம் 


சிக்கலை 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


கி . மீ . 
( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


65 . 00 


230 கி . வோ . 


6713 .20 


18 . புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச் 

சுற்று மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தி மற்றும் OPGW 
மின்வடத்தினை பொருத்தி , 400 கி . வோ . கயத்தார் துணை மின் 
நிலையத்திலிருந்து தூத்துக்குடி தானியங்கி 230 கி . வோ .துணை 
மின் நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 


19. 


25 . 00 


230 கி . வோ . 


2160 .50 


புதிதாக 230 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் 
சுற்று மின்பாதையில் ஜீப்ரா மின் கடத்தி மற்றும் OPGW 
மின்வடத்தினை பொருத்தி , வீராணம் 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து கொடிக்குறிச்சி 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்து மின்பாதை அமைத்தல் . 


25 .00 


230 கி . வோ . 


2160 .50 


வீராணம் 230 கி . வோ . துணை மின் நிலையத்திலிருந்து திருநெல்வேலி 
( அபிஷேகபட்டி ) 400 கி . வோ . பவர் கிரிட் கார்ப்பரேஷன் லிமிடெட் 
துணை மின் நிலையத்திற்கு ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின்பாதையினை 
சீரமைத்தல் . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அமுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை , 
19 ஜனவரி 2015 . 


எம் . வெள்ளைச்சாமி , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE 


Erection of Transmission Lines 


( Lr . No . SE / GCC/ CBE/ AEE/ Moni/ F . Gazette / D . 7 / 15 ) 


No. VI- 3(b )/4/2015 . 


TANTRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power so as to meet 
out additional demands . The work will be taken up shortly: 


Details of EHT Line/Sub - Station 


Authority 


Route Length 


SI. 
No . 
( 1 ) 


Name of the Villages Passing 

through 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


A . SUB -STATION ASSOCIATED LINES : 


Selampalayam 110 /22 KV SS 


9 . 00 
Km 


Erection of 110 KV DC line 
LILO from the existing Ingur 
ponnapuram feeder 1 at 
Selampalayam 110 /22 KV SS 


( Per ) FB 
TANTRANSCO 

Proceedings 
No . 60 , dated 
21- 07 - 2014 


Chinnakkampalayam , 
Selanaikenpatti, 
Uthupalayam , 
Somanuthu , 
Selampalayam , 
in Tiruppur District. 


Jan . 28 , 2015] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


SI . 


Details of EHT Line/ Sub - Station 


Authority 


Route Length 


Name of the Villages Passing 

through 


No. 


( 2 ) 


( 3 ) 


(4) 


( 5 ) 


Thalakarai (Muthur ) 
110/ 22 KV ss 


11 


Km 


Erection of 110 KV DC line 
LILO from the existing Aliyar 
Negemam feeder 1 at 
Thalakarai ( Muthur ) 110/ 22 KV SS 


(Per) FB 
TANTRANSCO 
Proceedings 
No. 54 , dated 
27 - 06 - 2014 


Vellalapalayam , Rasakkapalayam , 
Kullakkapalayam , Kurumbhapalayam , 
Achipatty , Okkilipalayam , 
Kabilipalayam , Chikkarayapuram , 
C . Kopalapuram , R . Ponnapuram , 
T . Nallikoundampalayam , Thalakarai , 
Muthur , in Coimbatore District . 


3 . 


Devanurpudur 110/ 22 KV SS 


0 . 1 
Km 


Sellappampalayam , 
in Tiruppur District . 


Erection of 110 KV DC line 
LILO from the existing Aliyar 
Udumalpet Il feeder at 
Devanurpudur 110 /22 KV SS 


(Per) FB 
TANTRANSCO 

Proceedings 
No. 106 , dated 

28 - 10 -2014 


Gomangalampudur 110 /22 KV SS 


4 .70 


Km 


Erection of 110 KV DC line 
LILO from the existing 
Othakkalmandapam 
Udumalpet I feeder at 
Gomangalampudur 110/ 22 KV SS 


( Per ) FB 
TANTRANSCO 

Proceedings 
No . 106 , dated 

28 - 10 - 2014 


Anthiyur, Lakshmapuram , 
Koolanaickenpatti , 
Gomangalampudur , 
in Tiruppur District. 


Any person interested may make representation on the above schemes within 1 month from the date of issue of this publication 
to the undersigned as per the Electricity Act 2003 . 


Coimbatore , 
19th January 2015 . 


ER . K . PALANIAPPAN , 
Superintending Engineer, 
General Construction Circle . 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் 
பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் . 

அறிவிக்கை 

[Lr . No . SE / GCC/CBE / AEE / Moni/F . Gazette/ D . 7 /15 . ] 
கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 


வரிசை 
எண் 


உயரழுத்த மின்பாதை 
துணை மின்நிலைய விவரம் 


தூரம் 


மின்வாரிய 
ஆணை எண் . 


மின் பாதை 
செல்லும் 
ஊர் 
( 5 ) 


( 2 ) 


( 3) 


(4) | 


( 1 ) 
அ துணைமின்நிலையங்களைச் சார்ந்த 

மின்பாதைகள் 
1 செலாம்பாளையம் 110/22 கி . வோ . 

துணை மின் நிலையம் 


வா . ஆ . எண் 60 
நாள் 21 - 07 - 2014 


9 . 00 ) 
கி . மீ . 


i ஈங்கூர் - பொன்னாபுரம் மின்னூட்டி 
லிருந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள 
செலாம்பாளையம் 110 /22 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இருசுற்று மின் 
கோபுரத்தில் 110 கி . வோ . உள்வெளி உயர் 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


சின்னக்காம்பாளையம் , 
சீலநாயக்கன்பட்டி , 
ஊத்துப்பாளையம் , 
சோமனூத்து , 
செலாம்பாளையம் , 
திருப்பூர் மாவட்டம் . 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3( b ) 


வரிசை 
எண் 


உயரழுத்த மின்பாதை 
துணை மின்நிலைய விவரம் 


மின்வாரிய 
ஆணை எண் . 


தூரம் 


மின் பாதை 
செல்லும் 


ஊர் 


( 1 ) 


( 2 ) 


( 3) 


(4 )| 


( 5 ) 


2 தாளகரை ( முத்தூர் ) 110/22 கி . வோ . 

துணை மின் நிலையம் 


வா . ஆ . எண் 54 
நாள் 27 - 06 - 2014 


17 . 00 
கி . மீ . 


ஆழியார் - நெகமம் மின்னுட்டி 
லிருந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள 
தாளகரை ( முத்தூர்) 110/ 22 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இருசுற்று மின் 
கோபுரத்தில் 110 கி . வோ . உள்வெளி உயர் 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


வெள்ளம்பாளையம் , 
ராசக்காபாளையம் , 
குள்ளக்காபாளையம் , 
குரும்பபாளையம் , 
ஆச்சிப்பட்டி , 
ஒக்கிலிபாளையம் , 
காபிலிபாளையம் , 
சிக்கராயபுரம் , 
சி .கோபாலபுரம் , 
ஆர் .பொன்னாபுரம், 
டி . நல்லிகவுண்டம்பாளையம் , 
தாளகரை , 
முத்தூர், 
கோயம்புத்தூர் மாவட்டம் . 


3 தேவனூர்புதூர் 110/ 22 கி . வோ . 

துணை மின் நிலையம் 


வா . ஆ . எண் 107 
நாள் 28 - 10 - 2014 


0.1 
கி . மீ . 


செல்லப்பம்பாளையம் , 
திருப்பூர் மாவட்டம் . 


ஆழியார் - உடுமலைப்பேட்டை -|| 
மின்னூட்டியிலிருந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள 
தேவனூர்புதூர் 110 /22 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இருசுற்று மின் 
கோபுரத்தில் 110 கி . வோ . உள்வெளி உயர் 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


4 கோமங்கலம்புதூர் 110 / 22 கி . வோ . 

துணை மின் நிலையம் 


வா . ஆ . எண் 106 
நாள் 28 - 10 - 2014 


4 . 70 
கி . மீ . 


ஒத்தக்கால்மண்டபம் -உடுமலைப்பேட்டை 
மின்னூட்டியிலிருந்து உத்தேசிக்கப்பட்டுள்ள 
கோமங்கலம்புதூர் 110 / 22 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு இருசுற்று மின் 
கோபுரத்தில் 110 கி . வோ . உள்வெளி உயர் 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


அந்தியூர் , 
லஷ்மாபுரம் , 
கூலநாயக்கன்பட்டி , 
கோமங்கலம்புதூர், 
திருப்பூர் மாவட்டம் . 


மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 
நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சாரம் சட்டம் 2003 - ன்படி முறையீடு செய்யலாம் . 


கோயம்புத்தூர், 
19 ஜனவரி 2015 . 


ER . K . PALANIAPPAN , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


Jan . 28 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


11 


UNIVERSITY AUTHORITIES 

UNIVERSITY OF MADRAS 
Elections to the Senate by the Academic Council 


(No . V. 1/ AC Election /01 -2015 /012) 


No. VI- 3(b )/5 /2015 . 


It is hereby notified that the election to THE SENATE will be held under Section 14 (a ) - Other Members [2 ] of the 
Madras University Act, 1923 . 


The person getting elected will hold office as a member of the Senate for the residual period / full term ( three years ) 
from the date of receipt of nomination / the withdrawal/the period of present member term to be ceased/ the date of election 
whichever is applicable for the election , as the case may be. 


(i) TO THE SENATE - SECTION 14 (a ) - OTHER MEMBERS (2 ) 
TWO MEMBERS to be elected by the Academic Council from among its members . 

The above election will be conducted on the date of the meeting of the Academic Council scheduled to be 
held on SATURDAY , the 28th February 2015 . 


University Buildings, 
Chepauk, Chennai-600 005 . 


Dr. P . DAVID JAWAHAR , 

Registrar. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


